﻿127. இப்ராஹீமும் இஸ்மாயீலும் அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை உயர்த்திக் கட்டியபோது "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே நன்கு செவியுறுபவனும் நன்கறிந்தவனும் ஆவாய்" (என்று பிரார்த்தித்தனர்).
128. "எங்கள் இறைவா! எங்களை உனக்குக் கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக! எங்கள் வழித்தோன்றல்களில் உனக்குக் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தாரையும் (உருவாக்குவாயாக)! எங்களுக்கு எங்களது வழிபாட்டு முறைகளைக் காட்டுவாயாக! எங்களை மன்னிப்பாயாக! நீயே மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவாய்" (என்றும் அவர்கள் பிரார்த்தித்தார்கள்).
-------------------------------
(இப்ராஹீம் (அலை) அவர்கள் தம் புதல்வர் இஸ்மாயீல் (அலை) அவர்களுடன் இணைந்து புனித கஅபாவைக் கட்டியபோது அவர்கள் செய்த பிரார்த்தனையை இங்கு இறைவன் நினைவுபடுத்துகின்றான்.)
முந்திய வசனத்தில் (127), "அடித்தளங்கள்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "அல்கவாஇத்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது "காஇதா" என்பதன் பன்மையாகும். இதற்கு "அடிப்படை" அல்லது "அஸ்திவாரம்" என்பது பொருளாகும்.
ஆக, இவ்வசனத்தின் கருத்தாவது: முஹம்மதே! இப்ராஹீமும் இஸ்மாயீலும் கஅபாவைக் கட்டியதையும், அதன் அடித்தளங்களை உயர்த்தியதையும் உம்முடைய சமுதாயத்தாருக்கு நினைவூட்டுங்கள். அவ்விருவரும், "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவாய்" என்று கூறினார்கள். அறப்பணி ஒன்றில் ஈடுபட்டிருந்த அவ்விருவரும், தம்மிடமிருந்து அந்த நற்பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென உயர்ந்தோன் அல்லாஹ் விடம் வேண்டினார்கள்.
நபி இப்ராஹீம் (அலை) அவர்கள் அடித்தளங்களை உயர்த்திக் கட்ட, இஸ்மாயீல் (அலை) அவர்களே இந்தப் பிரார்த்தனையைச் செய்தார்கள் என்று விரிவுரையாளர்களில் சிலர் கூறியுள்ளனர். ஆனால், அவ்விருவரும் இணைந்தே அவற்றை உயர்த்திக் கட்டினார்கள். அவ்விருவம் இணைந்தே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்பதே சரியான கருத்தாகும். இது தொடர்பான விளக்கம் பின்னர் இடம்பெறும் (இன்ஷா அல்லாஹ் ).

மக்காவில் இப்ராஹீம் (அலை) குடும்பத்தார் 
-------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: பெண்கள் முதன்முதலில் இடுப்புக் கச்சை அணிந்தது இஸ்மாயீல் (அலை) அவர்களின் தாயார் ஹாஜர் (அலை) அவர்களிடமிருந்துதான். (தம் கணவரின் மூத்த மனைவியான) சாரா (அலை) அவர்களுக்குத் தம்மால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்குவதற்காக அவர்கள் ஓர் இடுப்புக் கச்சையை அணிந்து கொண்டார்கள்.
இஸ்மாயீல் (அலை) அவர்கள் தாய்ப்பால் அருந்தும் பருவத்தில், இப்ராஹீம் (அலை) அவர்கள் ஹாஜரையும் இஸ்மாயீலையும் அழைத்து வந்து கஅபாவுக்கு அருகில், அதாவது அதன் மேற்பகுதியில் (இப்போதுள்ள) "ஸம்ஸம்" கிணற்றுக்கு மேல் பெரிய மரக்கட்டை ஒன்றின் அருகில் அவர்களை விட்டுவிட்டார்கள். அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை.
அங்கு தண்ணீர்கூடக் கிடையாது. அப்படி இருந்தும் அவர்களை அங்கு விட்டார்கள். அவர்களிடம் பேரீச்சம் பழம் உள்ள தோல் பை ஒன்றையும் தண்ணீர் உள்ள தண்ணீர்ப் பை ஒன்றையும் கொடுத்தார்கள். பிறகு இப்ராஹீம் (அலை) அவர்கள் (ஷாம் நாட்டை நோக்கி) திரும்பி நடந்தார்கள்.
அப்போது அவர்களை இஸ்மாயீலின் அன்னை ஹாஜர் (அலை) அவர்கள் பின்தொடர்ந்து வந்து, "இப்ராஹீமே! மனிதரோ வேறெந்தப் பொருளுமோ இல்லாத இந்தப் பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள்?" என்று கேட்டார்கள். இப்படிப் பலமுறை அவர்களிடம் ஹாஜர் கேட்டும், இப்ராஹீம் (அலை) அவர்கள் ஹாஜரைத் திரும்பிப் பார்க்கவே இல்லை.
உடனே, "அல்லாஹ் தான் இவ்வாறு உங்களுக்குக் கட்டளையிட்டானா?" என்று அவர்களிடம் ஹாஜர் (அலை) அவர்கள் கேட்க, "ஆம்" என்று பதிலளித்தார்கள். "அப்படியென்றால் அவன் எங்களைக் கைவிடமாட்டான்" என்று ஹாஜர் (அலை) அவர்கள் சொல்லிவிட்டுத் திரும்பிச்சென்றார்கள்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் (சிறிது தூரம்) நடந்து சென்று ஒரு மலைக் குன்றின் அருகே, தம்மை யாரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது, கஅபாவை முன்னோக்கித் தம் கரங்களை உயர்த்தி, இந்தச் சொற்களால் பிரார்த்தித்தார்கள்:
"எங்கள் இறைவா! (உன் ஆணைப்படி) நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மையில்லாத பள்ளத்தாக்கில், கண்ணியத்திற்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்தியுள்ளேன். எங்கள் இறைவா! இவர்கள் (இங்கு) தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக (இவ்வாறு செய்தேன்). எனவே, மக்களின் உள்ளங்கள் இவர்கள்மீது அன்பு கொள்ளுமாறு ஆக்குவாயாக! மேலும், இவர்களுக்கு உணவுப் பொருள்களை வழங்குவாயாக! இவர்கள் நன்றியுடையவர்களாய் இருப்பார்கள். (14:37)
இஸ்மாயீலின் அன்னை, இஸ்மாயீலிலுக்குப் பாலூட்டவும், அந்தத் தண்ணீரிலிருந்து (தாகத்திற்கு நீர்) அருந்தவும் தொடங்கினார்கள். அந்தப் பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்தபோது அவருக்கும் அவருடைய மகனுக்கும் தாகமெடுத்தது. தம் மகன், (தாகத்தால்) "புரண்டு புரண்டு அழுவதை", அல்லது "தரையில் காலை அடித்துக்கொண்டு அழுவதை" அவர் பார்த்தார். அதைப் பார்க்கப் பிடிக்காமல் (சிறிது தூரம்) நடந்தார்.
பூமியில் தமக்கு மிகவும் அருகிலுள்ள பகுதியாக "ஸஃபா" மலையைக் கண்டார். அதன்மீது (ஏறி) நின்றுகொண்டு (மனிதர்கள்) யாராவது கண்ணுக்குத் தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டபடி பள்ளத்தாக்கை நோக்கிப் பார்வையைச் செலுத்தினார். யாரும் தென்படவில்லை.
ஆகவே, ஸஃபாவிலிருந்து இறங்கிவிட்டார். பின்னர் பள்ளத்தாக்கை அடைந்தபோது தமது மேலங்கியின் ஓரத்தை உயர்த்திப் பிடித்துக்கொண்டு, சிரமப்பட்டு ஓடும் மனிதனைப் போன்று அவர் ஓடிச்சென்று பள்ளத்தாக்கைக் கடந்தார். பிறகு "மர்வா" மலைக் குன்றுக்கு வந்து அதன்மீது (ஏறி) நின்று யாராவது தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டார். எவரையும் காணவில்லை. இவ்வாறே ஏழு முறைகள் செய்தார்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: இதனால்தான் (இன்று ஹஜ்ஜில்) மக்கள் அவ்விரு மலைகளுக்கிடையே "சயீ" செய்கின்றனர் (தொங்கோட்டம் ஓடுகின்றனர்) என்று நபி (ஸல்) அவர்கள் சொன்னார்கள்.
பிறகு, ஹாஜர் மர்வாவுக்கு அருகில் வந்தபோது ஒரு குரலைக் கேட்டார். உடனே, தமக்குத்தாமே "சும்மாயிரு" என்று சொல்லிக்கொண்டார். பிறகு, மற்றொரு முறை நன்கு கூர்ந்து கேட்டார். அப்போதும் (அதே குரலைச்) செவியுற்றார். உடனே, "(அல்லாஹ் வின் அடியாரே!) நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன். உங்களிடம் உதவியாளர் எவரேனும் இருந்தால் (என்னிடம் அனுப்பி என்னைக் காப்பாற்றுங்கள்)" என்று சொன்னார்.
உடனே தம் முன் ஒரு வானவரை (இப்போதுள்ள) ஸம்ஸம் (கிணற்றின்) அருகே கண்டார். அவர் "தமது குதிகாலால்" (மண்ணைத்) தோண்டினார். -அல்லது "தமது இறக்கையால் தோண்டினார்" என்று அறிவிப்பாளர் சொல்லியிருக்கலாம். -அதனால் தண்ணீர் வெளிப்பட்டது. உடனே ஹாஜர் (அலை) அவர்கள் அதை ஒரு தொட்டிபோல் அமைக்கலானார்கள்; அதைத் தமது கையால் இப்படி (சைகை செய்து "ஓடிவிடாதே நில்!" என்று) சொன்னார்கள். அந்தத் தண்ணீரை அள்ளித் தமது தண்ணீர்ப் பையை நிரப்பிக்கொண்டார்கள். அவர்கள் அள்ள அள்ள அது பொங்கியபடியே இருந்தது.
"இஸ்மாயீல் (அலை) அவர்களின் அன்னைக்கு அல்லாஹ்  கருணை புரிவானாக! ஸம்ஸம் நீரை "அவர் அப்படியே விட்டுவிட்டிருந்தால்", அல்லது "அந்தத் தண்ணீரை அவர் அள்ளியிருக்காவிட்டால்", பூமியில் ஓடும் ஒரு நீரூற்றாக ஸம்ஸம் மாறியிருக்கும்" என நபி (ஸல்) அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்தார்கள்.
பிறகு, (அந்த நீரை) அன்னை ஹாஜர் அவர்கள் தாமும் அருந்தி, தம்முடைய குழந்தைக்கும் புகட்டினார்கள். அப்போது அந்த வானவர், "நீங்கள் (கேட்பாரற்று) வீணாகிவிடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம். இங்கு அல்லாஹ் வின் ஆலயம் ஒன்று உள்ளது. அதை இந்தச் சிறுவரும் அவருடைய தந்தையும் சேர்ந்து கட்டுவார்கள். அவருடைய குடும்பத்தை அல்லாஹ்  வீணாக்கிவிடமாட்டான்" என்று ஹாஜர் (அலை) அவர்களிடம் கூறினார்.
அப்போது கஅபா ஆலயம், தரையிலிருந்து உயரமாக ஒரு மேட்டைப் போன்று அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து அதன் வலப் பக்கமாகவும் இடப் பக்கமாகவும் (வழிந்து) சென்றுவிடும். இப்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்நிலையில், (யமன் நாட்டைச் சேர்ந்த) ஜுர்ஹும் குலத்தாரின் "ஒரு குழுவினர்", அல்லது ஜுர்ஹும் குலத்தாரில் "ஒரு வீட்டார்", ஹாஜர் (அலை) அவர்களைக் கடந்துசென்றனர். அவர்கள் "கதாஉ" எனும் கணவாய் வழியாக முன்னேறி வந்து மக்காவின் கீழ்ப் பகுதியில் தங்கியிருந்தனர்.
அப்போது தண்ணீரின் மீதே வட்டமடித்துப் பறக்கும் (வழக்கமுடைய) ஒரு வகைப் பறவையைக் கண்டனர். "இந்தப் பறவை தண்ணீரின் மீதுதானே வட்டமடிக்கும். இந்தப் பள்ளத்தாக்கைப்பற்றி நாம் முன்பே அறிந்துள்யோம். அப்போது இங்கு தண்ணீர் இருந்ததில்லை" என்று (வியப்புடன்) பேசிக்கொண்டார்கள்.
பிறகு அவர்கள் "ஒரு தூதுவரை" அல்லது "இரு தூதுவர்களை" (செய்தி அறிந்து வர) அனுப்பினார்கள். அவர்கள் அங்கு தண்ணீரைக் கண்டனர். உடனே (தம் குலத்தாரிடம்) திரும்பிச்சென்ற அவர்கள், அங்கு தண்ணீர் இருப்பதை அவர்களிடம் தெரிவித்தனர். உடனே அக்குலத்தார் அங்கு சென்றனர்.
அப்போது தண்ணீருக்கு அருகில் இருந்த இஸ்மாயீலின் அன்னையிடம் "உங்களுக்கருகில் தங்கிக்கொள்ள எங்களை அனுமதிப்பீர்களா?" என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு அவர்கள், "ஆம் (அனுமதிக்கிறேன்); ஆனால், இந்தத் தண்ணீருக்கு எங்களிடம் நீங்கள் உரிமை கொண்டாடக் கூடாது" என்று சொன்னார்கள். அந்தக் குலத்தார், "சரி" என்று சம்மதித்தனர்.
"(தனிமையால் துயருற்ற) இஸ்மாயீலின் தாயார், மக்களுடன் கலந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு இந்தச் சந்தர்ப்பம் வாய்த்தது" என நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்தார்கள்.
ஆகவே, அந்தக் குலத்தார் அங்கு தங்கினார்கள். தங்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு ஆள் (மூலம் சொல்லி) அனுப்ப, அவர்களும் (அங்கு வந்து) அவர்களுடன் தங்கினார்கள். அதன் விளைவாக அக்குலத்தைச் சேர்ந்த பல வீடுகள் மக்காவில் தோன்றின. சிறுவர் இஸ்மாயீல் (வளர்ந்து) இளைஞர் ஆனார்கள்.
ஜுர்ஹும் குலத்தாரிடமிருந்து அரபி மொழியைக் கற்ற அவர்கள், அந்தக் குலத்தாருக்குப் பிரியமான, அவர்களுக்கு மிகவும் விருப்பமான இளவலாகத் திகழ்ந்தார்கள். அவர்கள் பருவ வயதை அடைந்தபோது தங்களில் ஒரு பெண்ணை அவர்களுக்கு ஜுர்ஹும் குலத்தார் திருமணம் செய்துவைத்தனர்.
பின்னர், இஸ்மாயீலின் தாயார் (ஹாஜர்) இறந்தார். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் மணம் புரிந்ததற்குப் பிறகு, தாம் விட்டுச்சென்ற தம்முடைய மனைவியும் மகனும் எப்படி இருக்கிறார்கள் என்பதைப் பார்ப்பதற்காக இப்ராஹீம் (அலை) அவர்கள் அங்கு வந்தார்கள். அங்கு இஸ்மாயீல் (அலை) அவர்கள் இல்லை. எனவே, அவர்களின் மனைவியிடம் (மருமகளிடம்) அவர்களைப் பற்றி இப்ராஹீம் (அலை) அவர்கள் வினவினார்கள். அதற்கு அந்தப் பெண், "எமக்காகப் பொருளீட்ட அவர் வெளியே சென்றுள்ளார்" எனக் கூறினார்.
பிறகு அவரிடம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் இப்ராஹீம் (அலை) அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு அவர், "நாங்கள் மோசமான நிலையில் இருக்கிறோம்; நெருக்கடியிலும் சிரமத்திலும் சிக்கித் தவிக்கிறோம்" என்று இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் முறையிட்டார். உடனே, இப்ராஹீம் (அலை) அவர்கள், "உன் கணவர் வந்தால் அவருக்கு (என் சார்பாக) சலாம் சொல். அத்துடன் அவரது நிலைப்படியை மாற்றிவிடும்படியும் சொல்" என்று சொன்னார்கள்.
இஸ்மாயீல் (அலை) அவர்கள் (வீட்டிற்கு) வந்தபோது, யாரோ வந்துசென்ற சூழலை உணர்ந்தார்கள். "உங்களிடம் யாரும் வந்தார்களா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவருடைய மனைவி, "ஆம். இன்னின்ன மாதிரியான (அடையாளங்கள் கொண்ட) பெரியவர் ஒருவர் நம்மிடம் வந்தார். உங்களைப் பற்றி என்னிடம் விசாரித்தார். நான் அவருக்கு விவரம் கூறினேன். "நமது வாழ்க்கை நிலை எப்படியுள்ளது?" என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான், "நாங்கள் பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம்" என்று அவரிடம் சொன்னேன்" என்று பதிலளித்தார்.
அதற்கு இஸ்மாயீல் (அலை) அவர்கள், "உன்னிடம் செய்தி ஏதும் சொன்னாரா?" என்று கேட்டார்கள். "ஆம்! தம் சார்பில் உங்களுக்கு சலாம் உரைக்கும்படி எனக்குக் கட்டளையிட்டார். மேலும், "உமது நிலைப்படியை மாற்றிக்கொள்க" என்றும் (உங்களிடம் சொல்லச்) சொன்னார்" என்று மனைவி பதிலளித்தார்.
உடனே இஸ்மாயீல் (அலை) அவர்கள், "அவர் என் தந்தைதான். உன்னைப் பிரிந்துவிடுமாறு அவர் எனக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆகவே, நீ உன் (தாய்) வீட்டாருடன் போய்ச் சேர்ந்துகொள்" என்று சொல்லி, அவரை மணவிலக்குச் செய்துவிட்டு, பின்னர் ஜுர்ஹும் குலத்தாரிலிருந்தே மற்றொரு பெண்ணை மணமுடித்துக் கொண்டார்கள்.
பிறகு இப்ராஹீம் (அலை) அவர்கள், இறைவன் நாடிய காலம்வரை அவர்களை(ப் பார்க்கவராமல்) பிரிந்தே வாழ்ந்தார்கள். அதன் பிறகு அவர்களிடம் வந்தார்கள். அப்போதும் இஸ்மாயீல் (அலை) அவர்களை (அங்கு) காணவில்லை. ஆகவே, இஸ்மாயீல் (அலை) அவர்களைப் பற்றி அவர்களுடைய (புதிய) துணைவியாரிடம் விசாரித்தார்கள்.
அதற்கு அவர், "எமக்காகப் பொருளீட்ட அவர்கள் வெளியே சென்றுள்ளார்கள்" என்று சொன்னார். உடனே இப்ராஹீம் (அலை) அவர்கள், "நீங்கள் எப்படியிருக்கிறீர்கள் (நலம்தானா)?" என்றும், அவர்களின் பொருளாதார நிலை குறித்தும், மற்ற நிலைமைகள் குறித்தும் அவரிடம் விசாரித்தார்கள்.
அதற்கு இஸ்மாயீலின் துணைவியார், "நாங்கள் நலமாகவும் வசதியாகவும் இருக்கிறோம்" என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் வைப் போற்றிப் புகழ்ந்தார். பின்பு "நீங்கள் உண்ணும் உணவு யாது?" என இப்ராஹீம் (அலை) அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், "இறைச்சி" என்று பதிலளித்தார். மீண்டும் இப்ராஹீம் (அலை) அவர்கள், "நீங்கள் அருந்தும் பானம் எது?" என்று கேட்க, "தண்ணீர்" என்று பதிலளித்தார்.
உடனே இப்ராஹீம் (அலை) அவர்கள், "இறைவா! இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் வளர்ச்சியைத் தருவாயாக!" என்று பிரார்த்தனை புரிந்தார்கள்.
"அந்த நேரத்தில் அவர்களிடம் உணவு தானியம் ஏதும் இல்லை. இருந்திருந்தால் அதிலும் அருள்வளம் தரும்படி பிரார்த்தனை புரிந்திருப்பார்கள்" என்று கூறிய நபி (ஸல்) அவர்கள், "இதனால்தான், மக்காவைத் தவிர பிற பகுதிகளில் வாழும் மக்கள் அவ்விரண்டையும் (இறைச்சியையும் தண்ணீரையும்) தொடர்ந்து உட்கொண்டால் அவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதில்லை" என்றும் சொன்னார்கள்.
தொடர்ந்து, "உன் கணவர் வந்தால் அவருக்கு (என் சார்பாக) சலாம் சொல். அத்துடன் அவரது நிலைப்படியை உறுதிப்படுத்தச் சொல்" என்று இப்ராஹீம் (அலை) அவர்கள் கூறினார்கள். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் (வீட்டிற்குத் திரும்பி) வந்தபோது, "யாராவது வந்தார்களா?" என்று கேட்டார்கள்.
அதற்கு, "ஆம்; அழகிய தோற்றமுடைய முதியவர் ஒருவர் வந்தார்" என்று அவருடைய மனைவி கூறியதோடல்லாமல், அவரைப் புகழவும் செய்தார். உங்களைப் பற்றி என்னிடம் வினவினார். அவரிடம் நான் விவரம் சொன்னேன். தொடர்ந்து, "நமது பொருளாதார நிலை எப்படியுள்ளது" என்று கேட்டார். அதற்கு நான், "நாங்கள் நலமுடன் இருக்கிறோம்" என்று தெரிவித்தேன் என்றார்.
"உன்னிடம் வேறு ஏதேனும் சொன்னாரா?" என்று இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம்; உங்களுக்கு சலாம் சொன்னார். உங்கள் நிலைப்படியை நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்ளும்படி உங்களுக்குக் கட்டளையிட்டார்" என்று சொன்னார். அப்போது, "அவர்கள்தான் என் தந்தை. அவர்கள் கூறிய நிலைப்படி நீதான். உன்னை (மணவிலக்குச் செய்துவிடாமல்) அப்படியே (மனைவியாக) வைத்து வாழும்படி எனக்குக் கட்டளையிட்டுள்ளார்கள்" என்று இஸ்மாயீல் (அலை) அவர்கள் சொன்னார்கள்.
பிறகு இப்ராஹீம் (அலை) அவர்கள் அல்லாஹ்  நாடிய காலம்வரை அவர்களை(ப் பார்க்க வராமல்) பிரிந்தே வாழ்ந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வந்தார்கள்.
அப்போது இஸ்மாயீல் (அலை) அவர்கள் ஸம்ஸம் கிணற்றின் அருகேயிருக்கும் ஒரு பெரிய மரக்கட்டைக்குக் கீழே தமது அம்பைச் செதுக்கிக்கொண்டிருந்தார்கள். இப்ராஹீம் (அலை) அவர்களைக் கண்டதும் தந்தையை நோக்கி எழுந்து சென்றார்கள். (நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சந்திக்கும்) ஒரு தந்தை தம் மகனுடன், ஒரு மகன் தம் தந்தையுடன் எப்படி நடந்துகொள்வார்கயோ அப்படி அவ்விருவரும் (பாசத்தோடு) நடந்துகொண்டார்கள்.
பிறகு இப்ராஹீம் (அலை) அவர்கள், "இஸ்மாயீலே! அல்லாஹ்  எனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்துள்ளான்" என்று சொன்னார்கள். அதற்கு "உங்கள் இறைவன் உங்களுக்குக் கட்டளையிட்டதை நிறைவேற்றுங்கள்" என்று இஸ்மாயீல் (அலை) அவர்கள் சொன்னார்கள். "எனக்கு நீ ஒத்துழைப்பாயா?" என இப்ராஹீம் (அலை) அவர்கள் கேட்க, "உங்களுக்கு நான் உதவுகிறேன்" என்று இஸ்மாயீல் (அலை) அவர்கள் பதிலளித்தார்கள்.
"இந்த இடத்தில் நான் ஓர் இறையில்லத்தை (புதுப்பித்துக்) கட்ட வேண்டுமென எனக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளான்" என்று கூறிய இப்ராஹீம் (அலை) அவர்கள், அங்கு சுற்றியிருந்த இடங்களைவிட உயரமாக இருந்த ஒரு மேட்டைச் சுட்டிக்காட்டினார்கள். அப்போதுதான் அவ்விருவரும் இறையில்லம் கஅபாவின் அடித்தளங்களை உயர்த்திக் கட்டினார்கள். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கற்களைச் சுமந்து கொண்டுவந்து கொடுக்க, இப்ராஹீம் (அலை) அவர்கள் கட்டினார்கள்.
அந்தக் கட்டடம் உயர ஆரம்பித்தபோது, (ஏறி நின்றுகொண்டு வேலை செய்யப் பயன்படும்) இந்தக் கல்லை இஸ்மாயீல் (அலை) அவர்கள் எடுத்துக் கொண்டுவந்து, இப்ராஹீம் (அலை) அவர்களுக்காகப் போட்டார்கள். இப்ராஹீம் (அலை) அவர்கள் அதன்மீது (ஏறி) நின்று கஅபாவைக் கட்டினார்கள். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கற்களை எடுத்துக் கொடுத்துக்கொண்டிருப்பார்கள். அப்போது அவ்விருவரும், "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவாய்" (2:127) என்று பிரார்த்தனை புரிவார்கள்.
அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அவ்விருவரும் அந்த ஆலயத்தைச் சுற்றி வட்டமடித்தவாறு அதைக் கட்டுவார்கள். அப்போது, "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவாய்" (2:127) என்று பிரார்த்தனை புரிவார்கள்.
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஹதீஸை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.

மற்றோர் அறிவிப்பு 
----------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் அவர்களுடைய மூத்தத் துணைவியார் (சாரா -அலை) அவர்களுக்குமிடையே மனத்தாங்கல் ஏற்பட்டபோது, இப்ராஹீம் (அலை) அவர்கள் இஸ்மாயீல் (அலை) அவர்களையும் இஸ்மாயீல் (அலை) அவர்களின் தாயாரையும் அழைத்துக்கொண்டு (மக்காவை நோக்கிச்) சென்றார்கள். அப்போது அவர்களுடன் தண்ணீருள்ள தோல் பை ஒன்று இருந்தது. இஸ்மாயீலின் தாயார் அதிலிருந்து நீர் அருந்தலானார்; குழந்தை இஸ்மாயீலுக்காகப் பால் சுரக்கலாயிற்று.
பின்னர் இப்ராஹீம் (அலை) அவர்கள் மக்கா வந்துசேர்ந்தார்கள். அங்கே ஒரு மரக்கட்டையின் அடியில் ஹாஜரையும் இஸ்மாயீலையும் விட்டுவிட்டு (ஷாமில் உள்ள) தம் குடும்பத்தாரிடம் (சாராவிடம்) இப்ராஹீம் (அலை) திரும்பலானார்கள்.
உடனே இப்ராஹீம் (அலை) அவர்களைப் பின்தொடர்ந்து வந்த இஸ்மாயீலின் தாயார் (ஹாஜர்), "கதாஉ" எனுமிடத்தை அடைந்ததும், "இப்ராஹீமே! யாரிடம் எங்களைவிட்டுச் செல்கிறீர்கள்?" என்று பின்னாலிருந்து இப்ராஹீமைக் கூப்பிட்டுக் கேட்டார். அதற்கு அவர்கள், "அல்லாஹ் விடம் (விட்டுச் செல்கிறேன்)" என்றார்கள். உடனே "அப்படியானால் அல்லாஹ் வின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு" என்று ஹாஜர் கூறினார்.
உடனே திரும்பிவந்த ஹாஜர் அந்தத் தோல் பையிலிருந்து நீர் அருந்தினார்கள். அவருடைய குழந்தைக்காக (அவர்களிடம்) பால் சுரந்தது. பின்னர் தண்ணீர் தீர்ந்ததும், "நான் போய் (மலைமீதேறி) யாரேனும் தென்படுகிறார்களா என்று பார்த்துவருகிறேன்" என்று (தமக்குள்) கூறிக்கொண்டு, "ஸஃபா" மலைக்குச் சென்று அதில் ஏறினார்கள். யாரேனும் தென்படுகிறார்களா? என (அங்கிருந்து) பார்த்தார்கள்.
ஆனால், யாரும் தென்படவில்லை. ஆகவே, (மீண்டும்) பள்ளத்தாக்கிற்கு வந்தார்கள். அங்கு வந்துசேர்ந்ததும் மீண்டும் "மர்வா" மலையின் பக்கம் ஓடினார்கள். இப்படியே ஏழு சுற்றுகள் ஓடி முடித்தார்கள். பிறகு, "நான் போய் குழந்தை என்ன செய்கிறது என்று பார்த்தால் (நன்றாயிருக்குமே)" என்று (தமக்குள்) சொல்லிக்கொண்டு, அங்கு வந்து பார்த்தார்கள். குழந்தை இஸ்மாயீல் ஏற்கெனவே இருந்ததைப் போன்று (அழுதவாறு) இருந்தார். கிட்டத்தட்ட இறப்பதற்குமுன் மூச்சுத் திணறுவதைப் போன்று முனங்கிக்கொண்டிருந்தார்.
அன்னை ஹாஜரின் (பெற்ற) மனம் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஆகவே, "நான் போய் யாராவது தென்படுகிறார்களா?" என்று பார்த்துவருகிறேன் என்று (தமக்குள்) கூறிக்கொண்டு, (மீண்டும்) "ஸஃபா" மலையின் மீதேறினார். (அங்கு நின்று) பார்த்தார்; பார்த்தார். (பார்த்துக்கொண்டேயிருந்தார்.) ஆனால், யாரும் தென்படவில்லை.
இவ்வாறே ஏழு சுற்றுகள் ஓடி முடித்தார். பிறகு, "நான் போய் குழந்தை என்ன செய்கிறது என்று பார்த்தால் (நன்றாயிருக்குமே)" என்று (தமக்குள்) சொல்லிக்கொண்டு, அங்கு வந்து பார்த்தார். அப்போது ஒரு குரல் கேட்டது. உடனே ஹாஜர் அவர்கள், "உம்மால் நன்மை செய்ய முடியுமாயின் எங்களைக் காப்பாற்றுங்கள்" என்று சொன்னார்கள்.
அங்கு (வானவர் தலைவர்) ஜிப்ரீல் (அலை) அவர்கள் நின்றுகொண்டிருந்தார்கள். தமது குதிகாலால் இப்படிச் செய்து, பூமியில் அதைப் (பள்ளம் விழும்படி) அழுத்தினார்கள். உடனே (அந்த இடத்தில்) தண்ணீர் பீறிட்டது. இஸ்மாயீலின் தாயார் பதறிப்போய் (அதை அணை கட்டிவைக்கப்) பள்ளம் தோண்டலானார்.
"அவர் அப்படியே விட்டிருந்தால் தண்ணீர் வெளியே ஓடக்கூடியதாக இருந்திருக்கும்" என்று அபுல்காசிம் (முஹம்மத் -ஸல்) அவர்கள் சொன்னார்கள்.
உடனே ஹாஜர் அந்தத் தண்ணீரைக் குடித்தார். அவருடைய குழந்தைக்காக அவரிடம் பால் சுரந்தது. அப்போது ஜுர்ஹும் குலத்தைச் சேர்ந்த மக்கள் சிலர் அந்தப் பள்ளத்தாக்கின் மையப் பகுதிக்கு வந்தனர். அப்போது பறவையெ?ன்றை அங்கு கண்டார்கள். அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. (அதை ஒரு புதிராகவே பார்த்தார்கள்.)உடனே, "பறவை என்பது நீர் நிலைக்கு அருகில்தானே இருக்கும்" என்று பேசிக்கொண்ட அவர்கள், தங்கள் தூதுவரை அனுப்பிவைத்தார்கள். அவர் அங்கு சென்று பார்த்தபோது தண்ணீர் இருப்பதைக் கண்டார். உடனே தம் குலத்தாரிடம் வந்து செய்தியைச் சொன்னார். அவர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்து, "இஸ்மாயீலின் அன்னையே! உம்முடன் "நாங்கள் இருப்பதற்கு", அல்லது "நாங்கள் வசிப்பதற்கு" எங்களை நீங்கள் அனுமதிப்பீர்களா?" என்று கேட்டார்கள். (அவர்கள் அனுமதிக்கவே, அங்கேயே வசிக்கலானார்கள்.)
ஹாஜருடைய புதல்வர் (இஸ்மாயீல் (அலை) அவர்கள்) பருவ வயதை அடைந்தார். ஜுர்ஹும் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தார். பிறகு இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு (ஹாஜரையும் இஸ்மாயீலையும்) பார்த்துவிட்டு வரலாமென்று தோன்றியது. ஆகவே, தம் வீட்டாரிடம் (முதல் மனைவி சாராவிடம்) "நான் (மக்காவில்) விட்டுவந்த என் செல்வங்களைப் பார்த்துவிட்டு வரப்போகிறேன்" என்று சொல்லிவிட்டுப் புறப்பட்டு (மக்காவிலுள்ள) அவர்களிடம் வந்தார்கள்.
அங்கு (இஸ்மாயீல் (அலை) அவர்களின் மனைவியிடம்) சலாம் சொல்லி, "இஸ்மாயீல் எங்கே?" என்று விசாரித்தார்கள். அதற்கு இஸ்மாயீல் (அலை) அவர்களின் மனைவி, "அவர் வேட்டையாடச் சென்றுள்ளார்" என்று பதிலளித்தார். இப்ராஹீம் (அலை) அவர்கள், "அவர் வந்தால் "உனது நிலைப்படியை மாற்றிவிடு" என்று (நான் கூறியதாகச்) சொல்" என்று சொல்லிவிட்டுச் சென்றார்கள். பிறகு இஸ்மாயீல் (அலை) அவர்கள் வந்தபோது அவருடைய மனைவி அதை அவருக்குத் தெரிவித்தார். உடனே "நீதான் (அவர் கூறிய) நிலைப்படி. ஆகவே, நீ உன் வீட்டாரிடம் சென்றுவிடு" என்று இஸ்மாயீல் (அலை) அவர்கள் சொல்லிவிட்டார்கள்.
பின்னர், (சிறிது காலம் கழித்து) இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு (மக்காவில் உள்ள மனைவி, மகனைப் பார்த்துவிட்டு வரலாமென்று) தோன்றியது. ஆகவே, தம் வீட்டாரிடம், "நான் (மக்காவில்) விட்டுவந்த என் செல்வங்களைப் பார்த்துவிட்டு வரப்போகிறேன்" என்று சொல்லிவிட்டு, (மக்காவிலுள்ள அவர்களிடம்) வந்தார்கள். வந்தவர்கள், "இஸ்மாயீல் எங்கே?" என்று அவருடைய மனைவியிடம் கேட்டார்கள். அதற்கு "அவர் வேட்டையாடச் சென்றுள்ளார்" என்று அவருடைய மனைவி பதிலளித்தார்.
பிறகு (இப்ராஹீம் (அலை) அவர்களிடம்), "(எங்களிடம்) தங்கி உணவு உண்டுவிட்டுச் செல்லக் கூடாதா?" என்று கேட்டார். அதற்கு இப்ராஹீம் (அலை) அவர்கள், "உங்கள் உணவு என்ன? உங்கள் பானம் என்ன?" என்று வினவ, "எங்கள் உணவு இறைச்சியாகும். எங்கள் பானம் தண்ணீராகும்" என்று அவர் பதிலளித்தார்.
உடனே இப்ராஹீம் (அலை) அவர்கள், "இறைவா! இவர்களுக்கு இவர்களுடைய உணவிலும் பானத்திலும் வளர்ச்சியை நல்குவாயாக!" என்று பிரார்த்தனை புரிந்தார்கள்.
"(மக்காவாசிகளின் உணவிலும் பானத்திலும்) வளம் கொழிப்பது, இப்ராஹீம் (அலை) அவர்கள் புரிந்த பிரார்த்தனையின் விளைவேயாகும்" என அபுல்காசிம் (முஹம்மத் -ஸல்) அவர்கள் சொன்னார்கள்.
பிறகு மற்றொரு முறை இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு (இஸ்மாயீல் (அலை) அவர்களைப் பார்த்துவிட்டு வரலாம் என)த் தோன்றியது. தம் குடும்பத்தாரிடம் (சாராவிடம்) சொல்லிக்கொண்டு, அவர்கள் (மக்கா) செல்ல, அங்கு இஸ்மாயீல் (அலை) அவர்கள் ஸம்ஸம் கிணற்றுக்குப் பின் பக்கத்தில் தமது அம்பைச் சீர் செய்துகொண்டிருக்கக் கண்டார்கள். "இஸ்மாயீலே! உம்முடைய இறைவன் தனக்கு ஓர் ஆலயத்தைக் கட்ட வேண்டுமென எனக்குக் கட்டளையிட்டுள்ளான்" என்று சொன்னார்கள்.
அதற்கு இஸ்மாயீல் (அலை) அவர்கள், "வல்லமையும் மாண்பும் மிக்க உங்கள் இறைவனுக்குக் கீழ்ப்படியுங்கள்" என்று சொன்னார்கள். அதற்கு இப்ராஹீம் (அலை) அவர்கள், "(அதைக் கட்டும் பணியில்) நீ எனக்கு உதவ வேண்டுமென்றும் அல்லாஹ்  எனக்குக் கட்டளையிட்டுள்ளான்" என்று சொன்னார்கள்.
உடனே இஸ்மாயீல் (அலை) அவர்கள், "அப்படியாயின் நான் (உதவி) செய்கிறேன்" என்று சொன்னார்கள். அல்லது அதைப் போன்ற ஒன்றைக் கூறினார்கள். உடனே இருவரும் தயாராயினர். இப்ராஹீம் (அலை) அவர்கள் கட்டினார்கள். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கற்களைக் கொண்டுவந்து கொடுத்தார்கள். இருவரும், "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவாய் (2:127) என்று பிரார்த்தித்துக்கொண்டிருந்தார்கள்.
இறுதியில் கட்டடம் எழும்பியது. வயது முதிர்ந்த இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குக் கற்களைத் தூக்கிவைக்க முடியவில்லை. எனவே ("மகாமு இப்ராஹீம்" எனும்) இந்தக் கல்லின் மீது ஏறி நின்றுகொண்டார்கள். அவர்களுக்கு இஸ்மாயீல் (அலை) அவர்கள் கற்களை எடுத்துக் கொடுத்தார்கள். இருவரும், "எங்கள் இறைவா! எங்களிடமிருந்து (இப்பணியை) ஏற்பாயாக! நீயே செவியுறுவோனும் நன்கறிந்தோனும் ஆவாய்" (2:127) என்று பிரார்த்தித்துக்கொண்டிருந்தார்கள்.

அறிஞர்களின் கருத்து 
---------------------------------
முஜாஹித் (ரஹ் ) அவர்களும் வேறுபல அறிஞர்களும் கூறியதாவது: அல்லாஹ்  (கஅபாவாகிய) அந்த ஆலயத்தின் நிலத்தை இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு ஒதுக்கிக் கொடுத்தபோது, அவர்கள் ஷாம் (சிரியா) நாட்டிலிருந்து புறப்பட்டு, அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். அவர்களுடன் (அவர்களின் புதல்வர்) இஸ்மாயீல் (அலை) அவர்களும், இஸ்மாயீலின் தாயார் ஹாஜர் (அலை) அவர்களும் புறப்பட்டனர்.
அப்போது இஸ்மாயீல் (அலை) அவர்கள் பால் குடிக்கும் குழந்தையாக இருந்தார்கள். இப்ராஹீம் (அலை) அவர்களுடன் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் இருந்து, அந்த ஆலயத்தின் இடத்தையும், (ஹரம்) புனித எல்லையின் அடையாளங்களையும் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குக் காட்டித்தந்தார்கள்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் ஒவ்வோர் ஊரைக் கடக்கும்போதும், "ஜிப்ரீலே! எனக்குக் கட்டளையிடப்பட்ட ஊர் இதுவா?" என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அதற்கு, "(இல்லை. இன்னும்) செல்லுங்கள்" என்று ஜிப்ரீல் (அலை) அவர்கள் பதில் கூறுவார்கள். இறுதியில் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் இப்ராஹீம் (அலை) அவர்களை மக்காவுக்கு அழைத்து வந்தார்கள்.
அப்போது மக்கா, உடைமரமும் கருவேல மரமும் கொண்ட முட்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. அந்த மக்காவைச் சுற்றியும் அதற்கு வெளியிலும் "அமாலிகா" இன மக்கள் வசித்துவந்தனர். அப்போது அந்த ஆலயம் வட்டமான ஒரு செம்மணல் திட்டாக இருந்தது.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் ஜிப்ரீல் (அலை) அவர்களிடம், "இவ்விருவரையும் இந்த இடத்தில் விட்டுவிட வேண்டும் என்றா எனக்குக் கட்டளையிடப்பட்டுள்ளது?" என்று கேட்க, அவர்கள், "ஆம்" என்றார்கள்.
உடனே அவ்விருவரையும் ஒரு பாறை இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற இப்ராஹீம் (அலை) அவர்கள், அவ்விருவரையும் அங்கு தங்கச் செய்தார்கள். அங்கு ஒரு பந்தலை அமைத்துக்கொள்ளுமாறு இஸ்மாயீல் (அலை) அவர்களின் அன்னை ஹாஜர் (அலை) அவர்களுக்குக் கட்டளையும் இட்டார்கள். பின்வருமாறு பிரார்த்தனை புரிந்தார்கள்:
எங்கள் இறைவா! (உன் ஆணைப்படி) நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மையில்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்திற்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்தியுள்ளேன். எங்கள் இறைவா! இவர்கள் (இங்கு) தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக (இவ்வாறு செய்தேன்) எனவே, மக்களின் உள்ளங்கள் இவர்கள்மீது அன்பு கொள்ளுமாறு ஆக்குவாயாக! மேலும், இவர்களுக்கு உணவுப் பொருள்களை வழங்குவாயாக! இவர்கள் நன்றியுடையவர்களாய் இருப்பார்கள். (14:37)
இதை முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: (கஅபா) இறையாலயத்தின் தளத்தை உலகத்தின் பொருட்களைப் படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்  படைத்துவிட்டான். அப்போது அதன் தூண்கள் ஏழாவது பூமியில் இருந்தது. இதை அப்துர் ரஸ்ஸாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.

இமாம் புகாரியின் விளக்கம் 
---------------------------------
இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: (இந்த 2:127ஆவது வசனத்தின் மூலத்திலுள்ள) "அல்கவாஇத்" (அடித்தளங்கள்) எனும் சொல் அந்த இ(றையி)ல்லத்தின் அஸ்திவாரத்தைக் குறிக்கும். இதன் ஒருமை "காஇதா" ஆகும். (மாதவிடாய் நின்றுவிட்ட வயதான) பெண்களைக் குறிக்கின்ற "அல்கவாஇத்" என்ற சொல்லின் ஒருமை, "காஇத்" என்பதாகும்.
நபி (ஸல்) அவர்களின் துணைவியார் ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "உன்னுடைய சமுதாயத்தா(ரான குறைஷிய)ர் கஅபாவை(ப் புதுப்பித்து)க் கட்டியபோது, இப்ராஹீம் (அலை) அவர்கள் அமைத்த அடித்தளங்களைவிடச் சுருக்கி (சற்று உள்ளடக்கி)விட்டதை நீ காணவில்லையா?" என்று (என்னிடம்) கேட்டார்கள்.
அதற்கு நான், "அல்லாஹ் வின் தூதரே! இப்ராஹீம் (அலை) அவர்கள் அமைத்த அடித்தளங்களின் மீதே அதைத் தாங்கள் மீண்டும் கட்டக் கூடாதா?" எனக் கேட்டேன். அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "உன் சமுதாயத்தார் இஸ்லாத்தைப் புதிதாக ஏற்றவர்களாயிராவிட்டால் (அவ்வாறே செய்திருப்பேன்)" என்றார்கள்.
(இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரான) அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: ஆயிஷா (ரலி) அவர்கள், நபி (ஸல்) அவர்களிடமிருந்து மேற்சொன்னவற்றைக் கேட்டிருந்தால் அது சரியானதே! ஏனெனில், நபி (ஸல்) அவர்கள், (கஅபாவின் அரை வட்டப் பகுதியான) "ஹிஜ்ர்" எனும் பகுதியை அடுத்துள்ள (கஅபாவின்) இரு மூலைகளையும் தொட்டு முத்தமிடாததற்குக் காரணம், (கஅபா எனும்) அந்த இல்லமானது, இப்ராஹீம் (அலை) அவர்கள் அமைத்த அடித்தளத்தில் முழுமையாக அமைக்கப்படாமல் (சற்றுத் தள்ளி அமைக்கப்பட்டு) இருப்பதே ஆகும்.
மற்றொரு ஹதீஸில் ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியிருப்பதாவது: ஒரு முறை நபி (ஸல்) அவர்கள், "(ஆயி ஷாவே!) உன் சமுதாயத்தார் "அறியாமைக் காலத்திற்கு" அல்லது "இறைமறுப்பிற்கு" நெருக்கமான புதிய முஸ்லிம்களாக இல்லாதிருப்பார்களாயின், கஅபாவின் கருவூலத்திலிருந்து அல்லாஹ் வின் பாதையில் செலவிட்டிருப்பேன்; அதன் வாயிலை(ச் சற்றுக் கீழிறக்கி)ப் பூமியோடு (சேர்ந்தாற் போன்று) ஆக்கியிருப்பேன். "ஹிஜ்ர்" (அரை வட்டப்) பகுதியை கஅபாவுடன் இணைத்திருப்பேன்" என்று கூறினார்கள்.

குறைஷியர் கஅபாவைக் கட்டிய நிகழ்ச்சி 
------------------------------------
இப்ராஹீம் (அலை) அவர்களது காலத்துக்குப் பின்னால், இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு ஐந்தாண்டுகளுக்கு முன்பு குறைஷியர் புனித கஅபாவைப் புதுப்பித்துக் கட்டினர். நபி (ஸல்) அவர்கள் தமது முப்பத்தைந்தாம் வயதில் அப்பணியில் கலந்துகொண்டு கல் சுமந்தார்கள். அல்லாஹ் வின் சாந்தியும் சமாதானமும் அவர்கள்மீது மறுமை நாள்வரை என்றென்றும் நிலவட்டுமாக!
முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் முப்பத்தைந்து வயதை அடைந்தபோது குறைஷியர் கஅபாவை(ப் புதுப்பித்து)க் கட்டுவதற்காகத் திரண்டனர். அது இடிந்துவிடும் நிலையில் இருந்ததைக் கண்டு அவர்கள் அஞ்சினர்.
அப்போது கஅபா, ஒரு அஸ்திவாரத்தின் மேல் (பூசப்படாத வெறும்) கற்சுவராகத்தான் இருந்தது. எனவே, அதை உயர்த்திக் கட்டவும், அதற்கு மேற்கூரை வேயவும் அவர்கள் நாடினார்கள். சிலர் கஅபாவின் கருவூலத்தைக் களவாடியதே இதற்குக் காரணமாகும்.
இந்நிலையில் ரோம் நாட்டு வணிகர்களில் ஒருவருக்குச் சொந்தமான கப்பல் ஒன்று ஜித்தா கடற்கரையில் சிதிலமடைந்து கரை ஒதுங்கியது. அதிலுள்ள பலகைகளைப் பிரித்தெடுத்தனர். அவற்றை வைத்து கஅபாவுக்கு மேற்கூரை அமைக்க அவற்றைத் தயார் செய்தனர். கிப்தீ வமிசத்தைச் சேர்ந்த தச்சர் ஒருவர் அப்போது மக்காவில் இருந்தார். அவர் அந்தப் பலகைகளைச் சீரமைப்பதற்காகக் குறைஷியரிலிருந்தே சிலரை ஏற்பாடு செய்தார்.
அப்போது கஅபாவின் கிணற்றிலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து கஅபாவின் சுவர்மீது நின்றது. அதற்கு அருகில் யார் சென்றாலும் அவரைத் தீண்டுவதற்காகப் பாய்ந்து கொண்டும் வாயைப் பிளந்துகொண்டும் வந்தது. அதைக் கண்டு மக்கள் அஞ்சினர். வழக்கம்போல் ஒரு நாள் அந்தப் பாம்பு கஅபாவின் சுவர்மீது வந்து நின்றபோது, அல்லாஹ்  அதை நோக்கி ஒரு பறவையை அனுப்பினான். அது அந்தப் பாம்பைக் கொத்திச் சென்றது.
அப்போது குறைஷியர், "நாம் நினைத்திருக்கும் செயலை அல்லாஹ்  அங்கீகரித்துவிட்டான் என எதிர்பார்க்கிறோம். (இந்தப் பணிக்குத் தேவையான) நல்ல பணியாளும் பலகைகளும் நம்மிடம் தயாராக உள்ளன; இந்தப் பாம்பி(ன் தொல்லையி)லிருந்து அல்லாஹ்  நம்மைக் காப்பாற்றியும்விட்டான்(; எனவே, நாம் உடனே இந்தப் பணியைத் துவங்குவோம்)" என்று கூறினர்.
அதற்குப் பின்னர், கஅபாவை இடித்துவிட்டு, புதுப்பித்துக் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஏகமனதாகத் தீர்மானித்தனர். அப்போது, (நபி (ஸல்) அவர்களுடைய தந்தையின் தாய்மாமன் வஹ் ப் பின் அம்ர் பின் ஆயித் என்பாரின் மகன் எழுந்து, கஅபாவிலிருந்து ஒரு கல்லை (உருவி) எடுத்தார். அப்போது அந்தக் கல், அவரது கையிலிருந்து எகிறி ஏற்கெனவே அது இருந்த இடத்தில் போய் மீண்டும் பொருந்திக்கொண்டது.
(இதைக் கண்ட) அவர், "குறைஷிக் குலத்தாரே! கஅபாவின் கட்டுமானப் பணிக்காக உங்கள் வருமானத்தில் தூய்மையானவற்றைத் தவிர வேறெதையும் ஈடுபடுத்தாதீர்கள். விபசாரத்தின் வருமானமோ, வட்டிப் பணமோ, மக்களில் எவரிடமிருந்தாவது அக்கிரமமாகப் பெறப்பட்ட பொருயோ சேரக் கூடாது" என்று கூறினார்.
பின்னர் குறைஷியர் அந்தப் பணியை தமக்கிடையே பிரித்துக் கொண்டனர். அதன் வாசல் பகுதியின் வேலை பனூஅப்தி மனாஃப் மற்றும் பனூ ஸஹ் ரா குலத்தாருக்குக் கிடைத்தது. "ஹஜருல் அஸ்வத்" (கறுப்புக் கல்) உள்ள மூலைக்கும் "ருக்னுல் யமானீ" எனும் மூலைக்கும் இடைப்பட்ட பகுதியின் வேலை பனூ மக்ஸூம் குலத்தாருக்கும், குறைஷியரில் வேறு சில கோத்திரத்தாருக்கும் கிடைத்தது.
கஅபாவின் மேற்பகுதி வேலை பனூ ஜுமஹ்  மற்றும் பனூ சஹ் ம் குலத்தாருக்குக் கிட்டியது. "ஹத்தீம்" அல்லது "ஹிஜ்ர்" எனும் (அரை வட்டப்) பகுதியின் வேலை பனூ அப்தித் தார் பின் குஸை, பனூ அசத் பின் அப்தில் உஸ்ஸா பின் குஸை மற்றும் பனூ அதீ பின் கஅப் பின் லுஅய் ஆகிய குலத்தாருக்குக் கிடைத்தது.
அதற்குப் பிறகும்கூட கஅபாவை இடிப்பதற்கு மக்கள் அஞ்சி, அதிலிருந்து விலகி நின்றனர். அப்போது, வலீத் பின் அல்முஃகீரா என்பவர், "கஅபாவை(ப் புதுப்பிப்பதற்காக அதை) இடிக்கும் பணியை முதலில் நான் தொடங்குகிறேன்" என்று கூறி, ஒரு குந்தாலியை எடுத்துக்கொண்டு கஅபாவின் மீது ஏறி நின்றார்.
பின்னர், "இறைவா! (எங்களை) நீ பீதிக்குள்ளாக்கிவிடாதே! இறைவா! நாங்கள் நற்பணியைத் தவிர வேறெதையும் நாடவில்லை" என்று கூறி, (ஹஜருல் அஸ்வத் மற்றும் ருக்னுல் யமானீ ஆகிய) இரு மூலைகளிலும் ஒரு சிறிய பகுதியை இடித்தார்.
(இது நடந்த) அந்த இரவில் (அசம்பாவிதம் ஏதும் நிகழக்கூடும் என) மக்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்தனர். "நாம் சற்று காத்திருப்போம். அதற்குள் வலீத் பின் அல்முஃகீராவுக்குச் சோதனை ஏதும் ஏற்பட்டால், கஅபாவை இடிக்காமல், பழைய நிலையிலேயே அதை விட்டுவிடுவோம். அவ்வாறு அவருக்கு எந்தத் தொல்லையும் ஏற்படவில்லையாயின் நாம் செய்ததை அல்லாஹ்  திருப்தி கொண்டுவிட்டான் என்று பொருள்" என்று கூறினார்கள்.
அன்றைய இரவில் வலீத் பின் அல்முஃகீரா (கஅபாவை இடிக்கும்) தமது வேலையில் (மும்முரமாக) ஈடுபட்டிருந்தார். அவ்வாறே பொழுதும் புலர்ந்தது. கஅபாவை இடித்துக்கொண்டே இருந்தார். (அவருக்கு எந்தவொரு தீங்கும் எற்படாததால்) மக்களும் அவருடன் இணைந்து அப்பணியில் ஈடுபடலாயினர்.
இறுதியில் இப்ராஹீம் (அலை) அவர்கள் அமைத்த (பழமையான அந்த) அடித்தளம் வரை அவர்கள் வந்துவிட்டனர். அப்போது ஈட்டியின் முனை போன்ற பச்சை நிறக் கற்களைக் கண்டனர். அவை ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக இணைந்திருந்தன.
இதை அறிவிக்கும் முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: எனக்கு இந்தத் தகவலை அறிவித்தவர்களில் ஒருவர் கூறினார்: கஅபாவை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த குறைஷியரில் ஒருவர் அந்தப் பச்சை நிறக் கற்களில் ஒன்றைப் பெயர்த்தெடுப்பதற்காக அவற்றில் இரு கற்களிடையே தமது நெம்புகோலைச் செலுத்தினார். அப்போது அந்தக் கல் அசைந்தது. அதனால் மக்கா நகரம் முழுவதும் ஆட்டம் கண்டது. எனவே, அந்த அடித்தளத்தை அப்படியே (பெயர்க்காமல்) விட்டுவிட்டனர்.
பின்னர் குறைஷியரில் உள்ள பல கோத்திரத்தாரும் கஅபாவைக் கட்டுவதற்காகக் கற்களைச் சேகரித்தனர். ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தனித்தனியாகச் சேகரித்தனர். பின்னர் (அவற்றைப் பயன்படுத்தி) "ஹஜருல் அஸ்வத்" இருக்கும் மூலைவரை கஅபாவைக் கட்டினார்கள்.
இந்நிலையில், "ஹஜருல் அஸ்வத்" (கறுப்புக் கல்லை அதற்குரிய இடத்தில் பதிப்பது யார் என்பது) தொடர்பாக அவர்களிடையே சர்ச்சை ஏற்பட்டது. அந்தக் கல்லை அதற்குரிய இடத்தில் தாமே தூக்கிவைக்க வேண்டும்; வேறு யாரும் அதைச் செய்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு கோத்திரத்தாரும் நினைத்தனர்.
இறுதியில் வாக்குவாதம் முற்றி, ஒருவருக்கொருவர் பிணங்கிக்கொண்டு, சண்டையிடுவதற்கும் தயராயினர். அப்போது, பனூ அப்தித்தார் குலத்தார் இரத்தம் நிரம்பிய கிண்ணம் ஒன்றைக் கொண்டுவந்தனர். அவர்களும், பனூ அதீ பின் கஅப் பின் லுஅய் குலத்தாரும் மரணத்தை ஏற்பதற்கும் தயார் என்று சூளுரைத்தனர். அதற்கு அடையாளமாக அந்தக் கிண்ணத்திலிருந்த இரத்தத்தில் தம் கைகளைப் புகுத்தினர். இதற்கு "லஅகத்துத் தம்" (இரத்த ஸ்நானம்) எனப் பெயரிட்டனர்.
குறைஷியர்கள் இதே நிலையில் நான்கைந்து நாட்கள் இருந்தனர். பின்னர் அந்த ஆலயத்தில் ஒன்றுகூடி ஆலோசனை செய்த அவர்கள் ஒரு நடுநிலை முடிவுக்கு வந்தனர். அந்த நேரத்தில் குறைஷிகளிலேயே மூத்த வயதினரான அபூஉமய்யா பின் அல் முஃகீரா என்பவர், "குறைஷிக் குலத்தாரே! யார் இந்த ஆலயத்தின் வாசல் வழியாக அதிகாலையில் முதன் முதலில் நுழைகிறாரோ அவரை இந்தப் பிரச்சினையில் உங்களிடையே தீர்ப்பளிக்கும் நடுவராக ஆக்கிக்கொள்ளுங்கள். அவர் உங்களிடையே தீர்ப்பளிப்பார்" என்று கூறினார். குறைஷிகள் அவ்வாறே செய்(வதாகக் கூறிவிட்டுக் கலைந்)தனர்.
(மறுநாள் அதிகாலையில்) ஆலயத்தின் வாசல் வழியாக முதன்முதலில் உள்ளே நுழைந்தவர் முஹம்மத் (ஸல்) அவர்கள்தான். அவர்களைக் கண்ட குறைஷியர், "இதோ! முஹம்மத் (வந்துள்ளார்). நம்பத் தகுந்தவரான இவரை நாங்கள் முழு மனதுடன் ஏற்கிறோம்" என்றனர். அவர்களுக்கு அருகில் நபி (ஸல்) அவர்கள் வந்ததும், நபி (ஸல்) அவர்களிடம் அந்த மக்கள் செய்தியைத் தெரிவித்தனர்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "என்னிடம் ஒரு துணியைக் கொண்டு வாருங்கள்" என்றார்கள். அது கொண்டுவரப்பட்டது. ஹஜருல் அஸ்வதை (கறுப்புக் கல்லை)த் தமது கையால் எடுத்து அந்தத் துணியில் வைத்த நபி (ஸல்) அவர்கள், "இந்தத் துணியின் ஒவ்வொரு ஓரத்தையும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பிடித்துக்கொண்டு, அனை வருமாகச் சேர்ந்து அதைத் தூக்கிக் கொடுங்கள்" என்றார்கள்.
அவ்வாறே அவர்கள் தூக்கித் தர, அந்தக் கல் அதற்குரிய இடத்திற்கு வந்தபோது, தமது கையால் அதை உரிய இடத்தில் பதித்துப் பூசினார்கள். நபி (ஸல்) அவர்களுக்கு வஹீ (எனும் இறை அறிவிப்பு) அருளப்பெறுவதற்கு முன்னர், குறைஷியர் நபி (ஸல்) அவர்களுக்கு "அல்அமீன்" (நம்பிக்கைக்குரியவர்) எனப் பெயர் சூட்டியிருந்தனர்.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்களது காலத்தில் கஅபா(வின் உயரம்) பதினெட்டு முழங்கள் இருந்தன. அப்போது கஅபாவுக்கு எகிப்து நாட்டின் மெல்லிய வெள்ளைத் திரை போர்த்தப்பட்டிருந்தது. அதற்குப் பிறகு சதுர வடிவிலான கறுப்பாடை போர்த்தப்பட்டது. முதன்முதலில் கஅபாவுக்கு அலங்காரப் பட்டாடையைப் போர்த்தியவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஆவார்.

பிற்காலத்தில் கஅபா 
-------------------------------
குறைஷியர் கட்டிய அதே கட்டட அமைப்பில் கஅபா இருந்துவந்தது. ஹிஜ்ரீ அறுபதாம் ஆண்டுக்குப் பிறகு (மக்காவில்) அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்களது ஆட்சியின் ஆரம்பக் கட்டத்தில் கஅபாவில் தீ விபத்து ஏற்பட்டது. யஸீத் பின் முஆவியாவின் பதவிக் காலத்தின் இறுதியில் அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைரை யஸீதின் ஆட்கள் முற்றுகையிட்டிருந்தபோது இந்த விபத்து நடந்தது.
அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் கஅபாவின் கட்டடத்தைத் தரை வரை இடித்துவிட்டு, இப்ராஹீம் (அலை) அவர்கள் போட்ட அஸ்திவாரத்தின்மீது கட்டடத்தை எழுப்பினார்கள். "ஹிஜ்ர்" (அல்லது "ஹத்தீம்" எனும் அரைவட்டப்) பகுதியைக் கஅபாவுடன் இணைத்து, கஅபாவுக்குக் கிழக்கு வாசல், மேற்கு வாசல் என இரு வாசல்களை அமைத்தார்கள். இரு வாசல்களும் தரையோடு தரையாக ஒட்டியிருந்தன.
இவற்றையெல்லாம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதாகத் தம்முடைய சிற்றன்னை ஆயிஷா (ரலி) அவர்கள் வாயிலாக அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் கேட்டறிந்திருந்தார்கள்.அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்களின் பதவிக் காலம்வரை கஅபா இதே நிலையில் நீடித்துவந்தது. இறுதியில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப், அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்களைக் கொலை செய்துவிட்டு, அப்துல் மலிக் பின் மர்வானின் உத்தரவுப்படி ஏற்கெனவே இருந்ததைப் போன்று மீண்டும் கஅபாவைக் கட்டினார். பின்வரும் தகவல் இதற்குச் சான்றாகும்:
அதாஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: யஸீத் பின் முஆவியாவின் (ஆட்சிக்) காலத்தில் ஷாம் (சிரியா)வாசிகள் மக்காமீது போர் தொடுத்தனர். அப்போது கஅபாவில் தீ விபத்து ஏற்பட்டது. அதையடுத்து அங்கு சில அசம்பாவிதங்கள் நேர்ந்தன.
அப்போது (மக்காவில் பொறுப்பில் இருந்த) அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள், மக்களெல்லாம் ஹஜ் காலத்தில் மக்காவுக்கு வரும்வரை அதை அப்படியே விட்டுவைத்தார்கள். (மக்கள் வந்ததற்குப் பிறகு) அவர்களை ஷாம் (சிரியா)வாசிகளுக்கு எதிராகத் தூண்டவோ, அல்லது அணி திரட்டவோ நினைத்திருந்தார்கள்.
மக்கள் வந்து சேர்ந்தபோது, "மக்களே! (சேதமடைந்திருக்கும் இந்தக்) கஅபா தொடர்பாக எனக்கு நீங்கள் ஆலோசனை கூறுங்கள்; அதை இடித்துவிட்டுப் புதுப்பித்துக் கட்டலாமா? அல்லது சேதம் அடைந்த பகுதியை மட்டும் செப்பனிடலாமா?" என்று கேட்டார்கள்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "இது தொடர்பாக எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. கஅபாவில் சேதமடைந்த பகுதியை மட்டும் நீங்கள் செப்பனிட வேண்டும். அந்த ஆலயம் எந்த நிலையில் இருக்கும்போது மக்கள் இஸ்லாத்தைத் தழுவினார்கயோ அதே கட்டடமாக அதை விட்டுவிட வேண்டும். நபி (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றபோது எந்த நிலையில் இருந்ததோ அதே கற்(சுவர்)களாக அதை விட்டுவிட வேண்டும் என்று கருதுகிறேன்" என்றார்கள்.
அதற்கு இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள், "மக்களில் ஒருவரது வீடு தீக்கிரையாகிவிட்டால், தமது வீட்டைப் புதுப்பித்துக் கட்டாதவரை அவர் திருப்தியடைவதில்லை. அவ்வாறிருக்க, வல்லமையும் மாண்பும் மிக்க உங்கள் இறைவனின் இல்லம் மட்டும் அப்படியே இருக்க வேண்டும் என்று எவ்வாறு உங்களால் நினைக்க முடிகிறது?" என்று கேட்டுவிட்டு, "இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவை என் இறைவனிடம் நான் மூன்று நாட்கள் கோருவேன். பின்புதான் இது குறித்து இறுதி முடிவு செய்வேன்" என்று கூறினார்கள்.
அவ்வாறே மூன்று நாட்கள் கழிந்தன. கஅபாவை இடித்துவி(ட்டு மீண்டும் கட்)டுவதெனத் தீர்மானித்தார்கள். (கஅபாவை இடிப்பதற்காக) அதன் மீது முதலில் ஏறுபவருக்கு வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு சோதனை நேரலாம் என்கிற அச்சம் நிலவியதால் மக்கள் அதிலிருந்து விலகியே நின்றனர். இந்நிலையில் ஒருவர் கஅபாவின்மீது ஏறி அதிலிருந்து ஒரு கல்லைக் கீழே தள்ளினார். அதனால், அவருக்கு எந்தத் தீங்கும் நேராததைக் கண்ணுற்ற மக்கள், ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் சேர்ந்து கஅபாவை இடிக்கலாயினர்; அடித்தளம்வரை இடித்துவிட்டனர். பின்னர் இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள், தூண்களை அமைத்து (மறைப்புக்காக) அதன் மீது திரைகளைத் தொங்கவிட்டார்கள். இறுதியில் கஅபாவின் கட்டடம் ஓங்கி வளர்ந்தது.
அப்போது இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: கஅபாவைக் கட்டுவதற்குத் தேவையான பொருளாதார வசதி என்னிடம் இல்லையென்றாலும், மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இல்லாதிருந்திருந்தால் ஹிஜ்ர் (அரை வட்டப்) பகுதியில் ஐந்து முழத்தைக் கஅபாவுடன் இணைத்திருப்பேன். மக்கள் ஒரு வாசல் வழியாக நுழைந்து வேறொரு வாசல் வழியாக வெளியேறுவதற்கு வசதியாக அதற்கு இரண்டு வாசல்களை அமைத்திருப்பேன் என்று நபி (ஸல்) அவர்கள் கூறியதை ஆயிஷா (ரலி) அவர்கள் வாயிலாக நான் செவியுற்றுள்ளேன்.
அவ்வாறு கட்டுவதற்குத் தேவையான பொருளாதார வசதி (இப்போது) என்னிடம் இருக்கிறது. மக்க(ளின் விமர்சனங்க)ளை நான் அஞ்சவுமில்லை.
இதன்படி இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள், ஹிஜ்ர் (அரை வட்டப்) பகுதியில் ஐந்து முழ இடத்தைக் கஅபாவுடன் இணைத்தார்கள். அதற்கெனத் தனியாக ஓர் அஸ்திவாரத்தை அமைத்தார்கள். மக்கள் அனைவரும் அதைக் கண்டனர். (அவர்களில் யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை.) அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டடத்தை எழுப்பினார்கள்.
அப்போது கஅபாவின் உயரம் பதினெட்டு முழங்கள் இருந்தன. கஅபா விரிவடைந்தபோது அந்த நீளம் குறைவாகத் தோன்றியது. எனவே, அதன் நீளத்தில் கூடுதலாகப் பத்து முழங்களை இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள் சேர்த்தார்கள். உள்ளே நுழைவதற்கும் வெளியே வருவதற்குமாக இரு வாசல்களை அமைத்தார்கள்.
பின்னர் இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள் படுகொலை செய்யப்பட்டபோது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப், அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்கள் கஅபாவின் கட்டடத்தை மக்காவாசிகளில் நேர்மையாளர்கள் பார்த்துக்கொண்டிருக்கப் புதியதோர் அஸ்திவாரத்தின் மீது எழுப்பியுள்ளார் என்ற செய்தியைத் தெரிவித்து, அது தொடர்பாக அவரது அனுமதியை வேண்டினார்.
அதற்கு அப்துல் மலிக் பதிலளிக்கையில், "எந்த வகையிலும் இப்னுஸ் ஸுபைர் (ரலி) அவர்களை நாம் மாசுபடுத்தத் தயாரில்லை. கஅபாவின் உயரத்தில் அவர் அதிகப்படுத்தியதை அப்படியே விட்டுவிடுங்கள். "ஹிஜ்ர்" (அரை வட்டப்) பகுதியில் அவர் எதை கஅபாவுடன் இணைத்தாரோ அதை மட்டும் ஏற்கெனவே இருந்ததைப் போன்று மாற்றி அமையுங்கள். அவர் திறந்துவிட்ட வாசலை மூடிவிடுங்கள்" என்று எழுதினார். அதற்கேற்ப கஅபாவை இடித்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப், ஏற்கெனவே இருந்ததைப் போன்று மீண்டும் அதைக் கட்டினார்.

எது சரி?  
------------
இந்த விஷயத்தில் அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் எடுத்த நடவடிக்கையை ஏற்பதே நபிவழியாகும். ஏனெனில், அதைத்தான் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (தாம் செய்ய வேண்டுமென) விரும்பியிருந்தார்கள். எனினும், மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்ததாலும், இறைமறுப்புக்கு மிக நெருங்கிய காலத்தில் அவர்கள் இருந்ததாலும் அவர்களில் சிலரது மனம் அவ்வாறு செய்வதை ஏற்காதோ என அஞ்சினார்கள். (அதனால் தமது காலத்தில் அதைச் செய்யவில்லை.) இந்த (நபி (ஸல்) அவர்களின்) வழிமுறை அப்துல் மலிக் பின் மர்வானுக்குத் தெரியாமல் போய்விட்டது.
எனவேதான், இந்தத் தகவல் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதுதான் என்ற செய்தி ஆயிஷா (ரலி) அவர்களால் உறுதிசெய்யப்பட்டபோது, "கஅபாவை அப்படியே விட்டிருக்க வேண்டும் என இப்போது விரும்புகிறோம்" என்று அப்துல் மலிக் பின் மர்வான் கூறினார். இது, அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் செய்ததே சரி என்பதைக் காட்டுகிறது. எனவே, அப்துல் மலிக் பின் மர்வான் கஅபாவை அப்படியே விட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும்.
இருப்பினும், பிரச்சினை இவ்வளவு தூரம் முற்றிய பிறகு, மேற்கொண்டு மாற்றம் செய்வதை அறிஞர்கள் சிலர் விரும்பவில்லை. இதற்கு எடுத்துக்காட்டாகப் பின்வரும் நிகழ்ச்சியைக் கூறலாம்.
இறைநம்பிக்கையாளர்களின் தலைவர் ஹாரூன் அர்ரஷீத் அல்லது அவருடைய தந்தை மஹ் தீ, கஅபாவை இடித்துவிட்டு, அதில் அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் செய்த மாற்றத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்களிடம் யோசனை கேட்டார்.
அதற்கு அவர்கள், "இறைநம்பிக்கையாளர்களின் தலைவரே! இறையில்லம் கஅபாவை அரசர்களின் விளையாட்டுத் தலமாக ஆக்கிவிடாதீர்கள். ஆளாளுக்கு அதை இடிக்க நினைப்பார்கள்; இடித்தும்விடுவார்கள்" என்று கூறினார்கள். எனவே, ஹாரூன் அர்ரஷீத் அந்த முடிவைக் கைவிட்டார். இதை இயாழ் மற்றும் நவவீ (ரஹ் ) ஆகியோர் அறிவித்துள்ளனர்.
இனி இறுதிக் காலம்வரை இறையில்லம் கஅபா இப்படியே நீடிக்கும். இறுதிக் காலத்தில் அபிசீனியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களைக் கொண்ட மனிதர்கள் அதை இடித்துப் பாழ்படுத்துவர். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அபிசீனியாவைச் சேர்ந்த, மெலிந்த கால்களைக் கொண்ட மனிதர்கள் கஅபாவை இடித்துப் பாழ்படுத்துவார்கள்.
மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியுள்ளார்கள்: (வெளிப் பக்கமாக) வளைந்த கால்களையுடைய கறுப்பர்கள் ஒவ்வொரு கல்லாகப் பெயர்த்துப் பெயர்த்துக் கஅபாவை உடைப்பதைப் போன்று நான் காண்கிறேன்.
அப்துல்லாஹ்  பின் அம்ர் பின் அல்ஆஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அபிசீனியாவைச் சேர்ந்த, மெலிந்த கால்களைக் கொண்டவர்கள் கஅபாவை இடித்துப் பாழ்படுத்துவார்கள். அதன் அலங்காரத்தைக் களைவார்கள். அதன் திரையை அகற்றுவார்கள். அவ்வாறு செய்பவன் வழுக்கைத் தலையனாகவும், கால் வளைந்தவனாகவும் இருப்பதைப் போன்று எனக்குத் தோன்றுகிறது. அவன் தனது மண்வெட்டியாலும் குந்தாலியாலும் கஅபாவின் மீது அடிக்கிறான்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன்.
இது யஃஜூஜ், மஃஜூஜ் கூட்டத்தார் தோன்றிய பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது:
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: யஃஜூஜ், மஃஜூஜ் கூட்டத்தார் தோன்றிய பிறகும்கூட இறையில்லம் கஅபாவில் ஹஜ் மற்றும் உம்ரா ஆகிய வழிபாடுகள் நிறைவேற்றப்படும்.
எங்கள் இறைவா! எங்களை உனக்குக் கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக!  
"எங்கள் இறைவா! எங்கள் இருவரையும் உனக்குக் கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக! எங்கள் வழித்தோன்றல்களிலிலும் உனக்குக் கட்டுப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவாயாக!" என்று இப்ராஹீம் (அலை) அவர்களும் இஸ்மாயீல் (அலை) அவர்களும் பிரார்த்தனை புரிந்ததாக இரண்டாவது வசனத்தில் (128) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது எங்களை உனது கட்டளைக்குக் கட்டுப்படுவோராக, உனக்குக் கீழ்ப்படிந்தோராக ஆக்குவாயாக! வணக்க வழிபாட்டிலும் கீழ்ப்படிதலிலும் உன்னுடன் உன் அல்லாத வேறு யாரையும் இணையாக்கமாட்டோம்.
இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்களும் இஸ்மாயீல் (அலை) அவர்களும் செய்த இந்தப் பிரார்த்தனையை ஏற்பதாக அல்லாஹ்  அறிவித்தான்.
"எங்கள் வழித்தோன்றல்களில் உனக்குக் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தாரை" என்பது அரபுகளைக் குறிக்கும் என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால், அரபுகள், அரபுகளல்லாதோர் அனைவருக்கும் இது பொருந்தும் என்று கூறுவதே சரியான விளக்கமாகும் என இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில், இப்ராஹீம் (அலை) அவர்களுடைய வழித்தோன்றல்களில் இஸ்ரவேலர்களும் அடங்குவர்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: மூசாவின் சமூகத்தாரில் உண்மையின்படி வழிகாட்டி, அதற்கேற்ப நீதி செலுத்தும் கூட்டத்தாரும் உள்ளனர். (7:159)
ஆனால், இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறிய இந்தக் கருத்தை சுத்தீ (ரஹ் ) அவர்கள் மறுக்கவில்லை. ஏனெனில், வசனத்தின் போக்கு அரபுகளையே குறிக்கிறது. இருந்தாலும், அவர்களல்லாதோருக்கு இது பொருந்தாது என்று கூற முடியாது.
இதனாலேயே பின்வரும் வசனத்தில், "எங்கள் இறைவா! அவர்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக!" (2:129) என்றும் இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்கிறான் அல்லாஹ் . இது முஹம்மத் (ஸல்) அவர்களைக் குறிக்கிறது. அவர்கள்தான் அரபுகளுக்கு நபியாக அனுப்பப்பெற்றார்கள்.
ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவன்தான் எழுதப் படிக்கத் தெரியாத மக்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். (62:2)
நபி (ஸல்) அவர்கள் அரபுகளில் தோன்றியிருந்தாலும்கூட, வெள்ளையர், கறுப்பர் அனைவருக்கும் அவர்கள்தான் இறைத்தூதர் என்பது குறிப்பிடத் தக்கது. இதற்கு, "மனிதர்களே! நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வின் தூதராவேன் என்று (நபியே!) நீர் கூறுவீராக" (7:158) எனும் வசனமும், இது போன்ற ஏராளமான வலுவான ஆதாரங்களும் சான்றாக அமைந்துள்ளன.
இப்ராஹீம் (அலை) அவர்களும் இஸ்மாயீல் (அலை) அவர்களும் செய்த மேற்கண்ட பிரார்த்தனையைப் போன்றே, இறையச்சமுள்ள நல்லடியார்களும் பிரார்த்தனை புரிவதாக அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்:
(அருளாளனின் அடியார்களான) அவர்கள், "எங்கள் இறைவா! எங்களின் துணைவிகளிலிருந்தும், எங்களின் வழித்தோன்றல்களிலிருந்தும் எங்களுக்குக் கண் குளிர்ச்சியைத் தருவாயாக! இறையச்சம் கொண்டோருக்கு எங்களைத் தலைவராக விளங்கச் செய்வாயாக!" என்று பிரார்த்தனை புரிவார்கள். (25:74)
இவ்வாறு பிரார்த்தனை புரிவது மார்க்கத்தில் விரும்பப்பட்ட ஒரு செயலாகும். ஏனெனில், தம்முடைய வாரிசுகளும் அல்லாஹ்  ஒருவனையே வழிபட வேண்டும் என்று ஒருவர் விரும்புவது, அவர் இறைவழிபாட்டை முழுமையாக்க விரும்புகிறார் என்பதற்கு அடையாளமாகும்.
இதனாலேயே அல்லாஹ் , "உம்மை மனிதர்களுக்குத் தலைவராக ஆக்கப் போகிறேன்" என்று இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் கூறியபோது, "என்னுடைய வழித்தோன்றல்களிலும் (தலைவர்களை உருவாக்குவாயாக)" என்று அவர் கோரினார்.
அதற்கு அல்லாஹ் , "ஆம்! அப்படியே செய்கிறேன். ஆனால்,) எனது வாக்குறுதி (உம்முடைய வழித்தோன்றல்களில்) அநீதி இழைத்தோரைச் சேராது" என்று கூறினான்.
இதே கருத்தை, "என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து விலக்குவாயாக என இப்ராஹீம் வேண்டினார்" (14:35) என்ற வசனமும் பிரதிபலிக்கிறது.
நபி (ஸல்) அவர்கள் நவின்றார்கள்: ஆதமின் மகன் (மனிதன்) இறந்துவிட்டால் அவனது செயல் (இயக்கம்) நின்றுவிடுகிறது; மூன்றைத் தவிர. அவையாவன: நிலையான அறக் கொடை, பயன் தரும் கல்வி, அவனுக்காகப் பிரார்த்தனை புரியும் நல்ல பிள்ளை.
எங்களது வழிபாட்டு முறையை எங்களுக்குக் காட்டுவாயாக!  
இந்தத் தொடர் குறித்து அதாஉ (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "எங்களுக்காக அவற்றை (செயல் வடிவில்) வெளிப்படுத்தி, எங்களுக்குக் கற்றுத் தருவாயாக" என்று விளக்கமளித்தார்கள். முஜாஹித் (ரஹ் ) அவர்கயோ, "எங்கள் குர்பானி பிராணியைப் பலியிடும் இடங்களை எங்களுக்குக் காட்டித் தருவாயாக!" என்று விளக்கமளித்தார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு ஹஜ் கிரியை முறைகள் காட்டப்பட்டபோது, தொங்கோட்டம் ஓடுமிடத்தில் அவர்களிடம் ஷைத்தான் குறுக்கிட்டான். அவர்கள் ஷைத்தானைவிட முந்திச் சென்றார்கள்.
பின்னர் ஜிப்ரீல் (அலை) அவர்கள், இப்ராஹீம் (அலை) அவர்களை மினாவுக்கு அழைத்து வந்து, "இதுதான் மக்களுக்குரிய ஒட்டகங்கள் நிறுத்துமிடம்" என்றார்கள். அங்குள்ள "ஜம்ரத்துல் அகபா"வுக்கு வந்தபோது அங்கும் அவர்களிடம் ஷைத்தான் குறுக்கிட்டான். அப்போது அவன்மீது ஏழு கற்களை வீசி எறிந்தார்கள்; ஷைத்தான் ஓடிவிட்டான்.
பின்னர் "ஜம்ரத்துல் உஸ்தா"வுக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கும் இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் ஷைத்தான் குறுக்கிட்டான். அப்போதும் அவன்மீது ஏழு கற்களை வீசி எறிந்தார்கள்; ஷைத்தான் ஓடிவிட்டான். பின்னர், இறுதி ஜம்ராவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கும் இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் ஷைத்தான் குறுக்கிட்டான். அப்போதும் ஏழு கற்களை அவன்மீது வீசி எறிந்தார்கள்; ஷைத்தான் ஓடிவிட்டான்.
பின்னர், "ஜம்உ" எனுமிடத்திற்கு இப்ராஹீம் (அலை) அவர்களை ஜிப்ரீல் அழைத்து வந்து, இதுதான், "மஷ்அருல் ஹராம்" என்றார்கள். பின்னர், அரஃபாவுக்கு அழைத்து வந்த ஜிப்ரீல் (அலை) அவர்கள், "இதுதான் அரஃபா" என்று கூறினார்கள். "இவற்றை நன்கு அறிந்துகொண்டீரா?" என்றும் கேட்டார்கள்.
